உலகிலுள்ள மக்கட்பகுதியினர்‌ அனைவராலும்‌ 
பாராட்டப்படுகிற திருக்குறள்‌ ஆசிரியராகிய தெய்வப்‌ 
புலமைத்‌ திருவள்ளுவநாயனாரையும்‌, தில்லையம்பொ.து 
வில்‌ எல்லையிலானந்த இன்ப நடம்புரியும்‌ ஸ்ரீ நடராஜப்‌ 
பெருமானே “உலகெலாம்‌” என அடியெடுத்‌ துக்கொடுக்க 
அதனை முதல்‌ நடு இறுதியாகய மூன்‌ நிடங்களி லும்‌ 
அமைத்துத்‌ தொண்டர்‌ சீர்‌ பரவுவாராகிய ஸ்ரீ சேக்ழோர்‌ 
சுவாமிகள்‌ 'பாடியருனிய திருத்தொண்டர்‌ புராணமாயெ 
பெரிய புராணத்தையும்‌ தமிழுலகமும்‌ சைவ உலகமும்‌ 
நன்கறியும்‌. மக்களாகப்பிறந்தோர்‌ எய்தற்குரிய உறுதிப்‌ 
பொருள்கள்‌ நான்கு. அவை அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, 
வீடு எனப்படும்‌. இவற்றை வடநூலார்‌ முறையே தர்‌ 
மார்த்த காம மோக்ஷ்மென்டர்‌. இலவ்வுறு திப்பொருள்‌ 
நான்னையும்‌ அடைந்துய்தற்குக்‌ கருவியாயுள்ளது இருக்‌ 
குறள்‌. திருக்குறளில்‌ முப்பாலேயன்‌ றி வீட்டுப்பாலென 
ஒன்று கூறப்படாமையின்‌ நாற்பொருளும்‌ பெறுதற்குச்‌ 
சாதனமாமாறு யாங்ஙனமெனிற்கூறுதும்‌. திருக்குறள்‌ 
உரைப்பாயிர த்துப்‌ பரிமேலழகர்‌ “ வீடென்பது சிந்தையு 
மொழியும்‌ செல்லா. நிலைமைத்தாகலின்‌ துறவறமாஇய 
காரணவகையாற்‌ கூறப்படுவதல்லது இலக்கணவகையாற்‌ 


டக 


கூ.றப்படாமையின்‌ .. நூல்களால்‌ கூறப்படுவன ஏனை 
மூன்றுமே யாம்‌'' எனக்‌ கூறிச்‌ செல்கின்‌ றனர்‌. இதனை 
நோக்குமிடத்து வீடடைதற்குக்காரணமாகிய துறவறம்‌ 
கூறப்பெற்றிருத்தலின்‌ வீடடைதற்குக்கருவியா தற்கழுக்‌ 
இன்மையுணர்க.. இவ்வுண்மையைப்‌ பின்வரும்‌ சங்கச்‌ 
சான்றோர்‌ செய்யுட்கள்ர்லும்‌ அவற்றின்‌ உரையாலும்‌ 
கன்கு 9 த்‌. 


'அற்ம்பொரு வின்னி வ்‌ ந்ல்ல 
இறந்தெரிந்து செப்பிய தேவை மறந்தேயும்‌ 
வள்ளுவ னென்பானோர்‌ பேதை அவன்வாய்ச்சொல்‌ 
'கொள்ளா ரறிவுடை யார்‌. 
்‌ (இ-ள்‌) அறமுதலாகச்‌ : சொல்லப்பட்ட கான்கனது 
றப ட்டையம்‌ தெரிந்து உலகத்தார்க்குச்‌ சொல்லீய 
தேவனை, மறந்தாயினும்‌ ஒரு மனிதனாக உட்கொண்டு 
வள்ளுவனென்று சொல்லுதற்கு ஒருவன்‌ உளனாயின்‌ 
அவன்‌ அறிவில்லாதவனாவன்‌, . அவன அ' வாயிற்பிறந்த 
ததத ்னை அறிவுடை. யார்‌ கொள்ளார்‌. ௮ 


“ தப்பா முதற்பாவாற்‌ ருமாண்ட மல்லன்‌ ன கி 
ு மூப்பாலி னாற்பான்‌ மொழிந்தவர்‌--எப்பாலும்‌ : 
... வைவைத்த கூர்வேல்‌ வழுதி ல படா 

பு தெய்வத்‌ திருவள்‌ ளுவர்‌. 

... (இ-ள்‌) எவ்விடத்திலும்‌ கூர்மை வைத்த சிறப்புப்‌ 
பொரு, தய வேலையுடைய பாண்டியன்‌ மனமக ழ்ச்‌, சொல்‌ 
லப்பட்ட. பெபொருள்‌ வழுவாமல்‌, . முதன்மையுடைய 
பாவாகிய குறள்‌ வெண்பாக்களாலே அறம்‌ முதலிய 
'கான்கு பகுதிப்‌ பொருளினையும்‌ அருளியவர்‌ கடவுட்‌ 
றமலம வலக அணை திருவள்ளுவ நாயனார்‌ . 


அறத னான்கு மகலிடத்தோ செல்லாம்‌ 

- திறமுறத்‌ தேர்ந்து தெளியக்‌ -- குறள்வெண்பாப்‌ 

உட. வன்னிய வள்ளுவனார்‌ ல்‌ ரொவ்வாதே ' 
ட்‌ முன்னை .முதுவோர்‌ மொழி... தல்‌ 


0 


(இ-ள்‌) அறம்‌ முதலீய நான்கு பொருள்களையும்‌ 
அகன்‌ ற உலகத்துள்ளோரெல்லாம்‌ வகைப்பட ஆராய்ந்து 
தெளியும்‌ பொருட்டுக்‌ குறள்‌ வெண்பாக்களாலே 
சொல்லப்பட்ட திருவள்ளுவ நாயனாரது 'முப்பால்களை 
யுடைய புத்தகத்‌ இன்‌ கண்ணே முற்காலத்துள்ள பெரி 
யோர்களுக்கு நேர்தல்‌ பொருந்தாது. i 


இம்மை மறுமை யிரண்டு மெழுமைக்கும்‌ 
செம்மை நெறியிற்‌ றெளிவுபெற - மும்மையின்‌ 
வீடவற்றி னான்கன்‌ விதிவழங்க நன்னர்‌ 
பாடின ரின்குறள்வெண்‌ பா. 

(இ-ள்‌) இகபரங்கட்‌ காவன விரண்டையும்‌ வினைப்பயன்‌ 
தொடர்‌ தற்குரிய ஏழுபிறப்பிற்குமாகச்‌ செவ்வையான 
வழியால்‌ யாவரும்‌ தெளிதல்‌ பெறவும்‌ அறம்‌ பொருள்‌ 
இன்ப மென்னும்‌ முப்பால்களுள்‌ அம்முப்பாற்‌ பொருள்‌ 
களோடு வீடுமாகிய நாற்பொருள்களது விதிகளும்‌ 
வழங்கவும்‌ திருவள்ளுவ நரியின்‌. இனிய டு வெண்‌ 
பாவைப்‌ பாடினர்‌. 


அறனறிந்தேம்‌ ஆன்ற பொருள றிந்தேம்‌ இன்பின்‌ 
தறன றிந்தேம்‌ வீடு தெளிந்தேம்‌ - மறனெறிந்த 
வாளார்‌ நெடுமாற வள்ளுவனார்‌ தம்வாயால்‌ 
கேளா தனவெல்லாம்‌ கேட்டு. 


(இ-ள்‌) பகைவரையெறிந்த வாட்படை தாங்கிய 
வீறோங்கும்‌ பாண்டியனே ! திருவள்ளுவ நாயனாரது 
வாக்கால்‌ இதற்குமுன்‌ கேட்கப்பட்டி லாதவையெல்லாம்‌ 
இப்போது: கேட்டு. அறத்தின்‌ திறத்தை, அறிந்தோம்‌, 
பொருளின்‌ . திறத்தை அறிந்தோம்‌, இன்பத்தின்‌ 
திறத்தை அறிந்தோம்‌, வீட்டின்‌ திறத்தை அறிந்தோம்‌. 


திருக்குறளை முற்ற்க்‌ கற்றார்க்கு வேறு கேட்கவேண்‌ 
டிய நூல்‌ இல்லையெனவும்‌, பிறநூல்களில்‌ : உள்ளன 


4 


வெல்லாம்‌ . இருக்கு றளில்‌ உள்ளன, இக்நூலீல்‌ இல்லா 
காணும்‌ செய்யுட்களும்‌ மேற்காட்டியதனை நன்கு 
வலியுறுத்தும்‌. 
"ஆயிரத்து முந்நூற்று முப்ப தருங்குறளும்‌ 
பாயிர த்தி னோடு பகர்ந்ததற்பின்‌ -- போயொருத்தர்‌ 
வாய்க்கேட்க நானுளவோ மன்னு தமிழ்ப்புலவ 
்‌ ரா.ய்க்கேட்க வீற்றிருக்க லாம்‌. 
எல்லாப்‌ பொருளும்‌ இதன்பால்‌ உள இதன்பர்ல்‌ 
இல்லாத எப்பொருளும்‌ இல்லையால்‌ - சொல்லால்‌ 
பரந்தபா' வர்லென்‌ பயன்வள்‌ : ஞவனார்‌ 
'சுரந்தபா வையத்‌ துணை. 


்‌ இனித்‌ தமிழ்‌ மொழியிலுள்ள நூல்களில்‌ மிகச்‌ சிற்‌ 
தனவாகப்‌ பேரறிஞர்களாற்‌ கொள்ளப்பட்ட நூல்கள்‌ 
இருக்குறள்‌, திருவாசகம்‌, தொல்காப்பியம்‌, பரிமேலழகர்‌ 
உரை, திருத்தொண்டர்‌ புராணம்‌, சிவஞான சித்தியார்‌ 
என்னும்‌ ஆறுமேயாம்‌ என்பதும்‌ ஈண்டுச்‌ சிக்இக்க த்தக்க 
தொ்ன்றாகும்‌. இதனை, 


வள்ளுவர்‌ அன்பர்மொர்ரி வாசகம்தொல்‌ காப்பியமே 
தெள்ளுபரி மேலழகர்‌ செய்தவுரை -- ஒள்ளிய£ர்‌ த்‌ 
தொண்டர்‌ புராணம்‌ தொகுசித்தி தி ஓராறும்‌ 
தண்டமிழின்‌ மேலாம்‌ தரம்‌. 

என்னும்‌ வெண்பாவா லறிக. 


இங்கே இருக்குறள்‌ முதலில்‌ வைத்தெண்ணப்‌ பட்‌ 
டிருப்பதும்‌, திருத்தொண்டர்‌ புராண த்திற்கு 41 ஒள்ளிய 
சீர்‌”. என அடைபுணர்த்திருப்பதும்‌,. பரிமேலழ்கருரை 
யும்‌. ஒரு' நூலாகக்‌ கொள்ளர்பப்டிருப்பஅம்‌ ௧ கவனிக்கப்‌ 
பட்‌ வேண்டியனவாகும்‌. , 


கா 


5 


. இத்தகைய: திருக்கு. றட்பாக்கள்‌ எடுத்தாளப்‌ பெறாத 
நூல்கள்‌ இப்பொழுது. ஈமக்குக்‌ கிடைக்கப்பெறும்‌ 
சிறந்த தமிழ்‌ நூல்களுள்‌' இல எனச்‌ சொல்லுதல்‌ மிகை 
யாகாது. 

்‌ அத்த்கைய நூல்களுள்‌ பெரிய புராணமும்‌ ஒன்றாகும்‌. 
இது சரியை, கிரியை, யோகம்‌, ஞானம்‌. என்னும்‌ நான்கு 
நெறிகளில்‌ நின்று முத்திபெற்ற : மெய்யடியார்களுட்‌ 
சிறந்த தனியடியார்‌ அறுபத்து: மூவரும்‌; தொகை யடியார்‌ 
இன்பதின்மரும்‌ ஆகிய இருத்தொண்டர்‌ .எழுபத்‌ இருவரு 
டைய வரலாற்றையும்‌ கூறும்‌ நூலாகும்‌... சிவபெரு 
மானது திருவருளினாலே பசுகரணங்க. ளெல்லாம்‌ சிவ 
கரணமாய்‌ நிகழப்பெற்ற வாநுபூதிமானாய சேக்கிழார்‌ 
நாயனார்‌ திருக்குறளை எடுத்தாண்டுள்ள நயம்‌ அறிஞர்‌ 
களாற்‌ போற்றிப்‌ பாராட்டத்‌ தக்க . தொன்றாகும்‌. 
இதற்குக்காரணம்‌ யாதென ஆராய்வதற்கு முன்‌ இருக்‌ 
குறள்‌. நன்மக்கள்‌ பலராலும்‌ ஓப்புக்கொள்ளப்படுதற்‌ 
குரிய காரணமும்‌ ஆராயப்பட வேண்டியதேயாம்‌. : 


இதனை நன்காராய்ந்த கல்லாடனார்‌ . தாமியற்றிய 
கல்லாடம்‌ என்னும்‌ நூலில்‌ 


“ சமயக்‌ கணக்கர்‌ மதிவழி. கூறாது 
உலகியல்‌ கூறிப்‌ பொருளிது வென்ற 
வள்ளுவர்‌ தமக்கு வளர்கவிப்‌ புலவர்முன்‌' 
முதற்கவி பாடிய முக்கட்‌ பெருமான்‌ ”” 


எனக்‌ கூறிச்‌ செல்கின்றார்‌. 


இதனை நோக்குங்கால்‌ திருவள்ளுவ நரயனார்‌ உலகியலை 
எடுத்துக்காட்டியே அற முதலிய பொருள்களை விளக்கி 
யிருத்தலின்‌ இருக்குறள்‌ யாவராலும்‌ ஒப்புக்கொள்ள த்‌ 
தக்கதொரு நூலா யிருக்கிறதென்பது ஈன்கு விளங்கும்‌. 


ற 


்‌ இக்கல்லாடர்‌ கூற்றில்‌ ஆழ்ந்து சிந்திக்கப்‌ பெற 
வேண்டியது மற்றொன்றுண்டு. அது யாதெனில்‌ இருக்‌ 
குறட்‌ சிறப்புப்‌ பாயிர த்தில்‌ முதற்கவி பாடியவர்‌ முக்‌ 
கட்‌ பெருமான்‌ என்பதேயாகும்‌. இதனால்‌ திருவள்ளுவ 
நாயனாரும்‌ சிவனருள்‌ பெற்றுப்‌ பசுகரணங்களெல்லாம்‌ 
சிவகரணமாய்‌ நிகழப்பெற்ற இத்தாந்த சைவச்‌ ' செந்‌ 
நெறிச்‌ செல்வரேயாம்‌ என்பது நன்கு புலனாகின்றது. 
அங்ஙனமல்லாக்கால்‌ முக்கட்‌ பெருமான்‌ அவ்வாறு கூறி 
யருளியிருக்க மாட்டாரென்பதை அறிஞரெவரும்‌ ஒப்புக்‌ 
கொள்ள மறார்‌. அ௮ஃேே தல்‌, திருவள்ளுவ காயனார்‌ 
சைவரே என்பதற்கு அகச்சான்றுளவோ வெனிற்காட்டு 
தும்‌. திருக்குறளில்‌ முதல்‌ அதிகாரம்‌ “கடவுள்‌ 
வாழ்த்து” என்பதாகும்‌. 


அதில்‌ முதற்குறள்‌ 
அகர முதல எழுத்தெல்லாம்‌ ஆதி 


பகவன்‌ முதற்றே யுலகு. என்பதாம்‌. 


இக்குறளில்‌ கடவுளைக்‌ குறிப்பதற்கு “பக வன்‌” 
என்ற சொல்லை எடுத்தாளுகின்றார்‌ ஆசிரியர்‌. பகத்தை 
யுடையவன்‌ பகவன்‌ எனப்படுவான்‌. பகம்‌ என்ற 
சொல்‌ ஐசுவரியம்‌, வீரியம்‌, தீர்த்த, திரு, ஞானம்‌, 
வைராக்கியம்‌ என்ற ஆறு பொருளையும்‌ குறிக்கும்‌. 
இதனை, 
ஐஸ்வர்யஸ்ய ஸம்க்ரஸ்ய வீர்யஸ்ய 
யஸஸ்‌ ஸ்ரீ யஹா 
க்ஞான வைராக்யோ ஸ்சைவ ஷண்ணாம்‌ 
பகஇதீரணாஹா 


என்னும்‌ சுலோகத்தான றியலாம்‌, 


பி 


7 


இவ்வாறையும்‌ உடையோன்‌ சிவபெருமானே என்பது 
வேதாகமங்களுக்கெல்லாம்‌' ஒப்ப மு A 2 தொண்ட ம்‌ 
என்பதனை அரதத்த சிவாச்சார் கன்ட 
தாத்பர்ய சங்கிரகத்தில்‌ ர கு ளக்சியரு்தள ர % 
அதனை கண்டுக்‌ காண்க. | 


“ஒர்கொளிறை ஒன்‌ றுண்டத்தெய்வநீ என்றொப்பால்‌ 
சோர்விலடை யாற்‌; றெளிந்தோம்‌ சோமேசா— ஒரில்‌ 
அகர முதல எழு த்தெல்லாம்‌ ஆதி - 

பகவன்‌ முதற்றே யுலகு. 


என்ற செய்யுளில்‌ வைத்து ஈன்கு. விளக்கியிருத்தல்‌ 
காண்க. இறைவன்‌ ஒருவன்‌ உள்ளன்‌ என்பதை, அகர 
முதல்‌ 6 உலகு என்ற குறளில்‌ கூறியுள்ள 
உவமையால்‌ தெளிந்தோம்‌. .அதுநீயே (சிவபெருமானே ) 
என்பதைச்‌ சோர்வில்‌ அடையால்‌ தெளிந்தோம்‌ என்பதே 
இல்வெண்பாவின்‌ திரண்ட பொருளாகும்‌. சீர்கொளிறை 
ஒன்றுண்டு என ஓப்பால்‌ தெளிந்தோம்‌, அது நீயெனச்‌ 
சோர்வில்டையால்‌: தெளிந்தோம்‌ என நிரல்‌: நிரையாகக்‌ 
கொண்டு தெளிந்தோம்‌ என்பதனை ஈரிடத்துங்கூட்‌ டிப்‌ 
பொருள்‌ கொள்க. . இவை நிற்க, நிகண்டில்‌ பகவன்‌ 
என்ற சொல்லுக்குப்‌ பொருள்‌ கூறுமிடத்து *பகவனே 
ஈசன்‌ மாயோன்‌ பங்கயன்‌ சனனே புத்தன்‌'' எனக்‌ கூறப்‌ 
படுகின்‌. றது. இதனால்‌, பகவன்‌ என்ற சொல்‌ பொதுவாகப்‌ 
பலருக்கும்‌ கூறப்படினும்‌ அவர்களுள்‌ : முதலாவதாக 
வைத்து எண்ணத்தகுந்த சிறப்பு சிவபெருமானுக்கே 
உரியது என்பது நிகண்டு நா லுடையார்க்கும்‌ கருத்தாத 
லதிக. இவ்வாறு, சிவபெருமானையே குறிக்கும்‌ பகவன்‌ : 


8 


என்ற சொல்லைத்‌ திருவள்ளுவநாயனார்‌ முதற்‌ குறளில்‌ 
எடுத்தாண்டிருத்தலே அவர்‌. சைவர்‌ என்பதனை : நன்கு 
விளக்கும்‌. எனினும்‌, ஈண்டுத்‌ இருவள்ளுவர்‌ பகவன்‌ 
என்ற சொல்லைப்‌ பொது நோக்காகக்‌ கூறினரேயன்‌ நிச்‌ 
சிவபெருமானைக்‌ குறித்துக்‌ கூறினாரில்லையென்ப்‌ பின்‌ ங்கு 
வார்க்கு அவர்‌ கருத்து சிவபெருமானைக்‌: கருியதேயா 
மென்பதற்கு மற்றுமோர்‌ சான்று: காட்டுதும்‌. சித்‌ தாந்த 
சைவர்‌ கொள்ளும்‌ முத்தி நிலையினையும்‌ மற்றைச்‌ 
சமயத்தார்‌, கூறும்‌ முத்தி நிலையினையும்‌ கூற வந்த்‌ 
ஆசிரியர்‌ அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள்‌, தாமியற் 
றிய சித்தாந்த சாத்திரம்‌ பதினான்‌௧னுள்‌ விரிவும்‌ 
தெளிவுமுடைய சிவஞானசித்தியார்‌ என்னும்‌ நரலில்‌ 
ளட்டாஞ்குத்திரத்தில்‌ 

இம்மையே யீரெட்டாண்‌ .டெய்தியெழி லாரும்‌ 

... ஏந்திழையார்‌ முத்‌ யென்‌ றும்‌ இருஞ்சுவர்க்க முத்தி 
'. அம்மையே யென்றுமுத்தி ஐந்து கந்தம்‌ -: 

, அறக்கெடுகை யென்றுமட்ட குணமூத்தி யென்றும்‌ 

மெய்ம்மையே பாடாணம்‌ போல்கைமுத்து யென்றும்‌ 

- விவேகமுத்தி என்றுந்தன்‌ மெய்வடி.வாஞ்‌ சிவத்தைச்‌ 

செம்மையே பெறுகைமுத்தி யென்‌ றுஞ்செப்‌ புவர்கள்‌ 

சிவனடியைச்‌ சேருமுத்தி செப்புவதிங்‌ கியாமே, 


எனக்கூறியுள்ளார்கள்‌ . இதற்கு ஸ்ரீமாதவச்‌ சிவஞான 
யோகிகள்‌ ““ஏனைச்சமயநாலார்‌ கூறும்‌ முத்திகளாவன 
சோபானமுறையால்‌ நிலமுதல்‌ நாதமீறாய்க்டெர்த முப்பத்‌ 
தாறு தத்துவங்களி 'னிடைக்கட்‌. படுவனவாய அரிவைய 
ரின்புறுமுத்தி முதலாயினவாம்‌. வேதாகம நூ ண்மை 
யுணர்ந்த யாங்கூறு முத்தியாவது முப்பத்தாறு தத்துவங்‌ 
களுக்கும்‌ அப்பாற்பட்ட இவெனடியைச்‌. சேரு 
முத்தியாம்‌ '' என உரை கண்டுள்ளார்கள்‌, - இதனால்‌ 
இறைவன்‌ .. அடி சேர்தலே.. முத்தியென்பது சித்தாந்த 


ம்‌ 


சைவர்‌ கொண்ட முடிவு என்பதும்‌ மற்றைச்‌-சமயத்தா 
ருடைய - கொள்கை அஃது அன்றென்பதும்‌ வெள்ளிடை 
மலைபோல்‌ விளங்கிக்டெக்கின்‌ றன. . ழ்‌ 


இனி, திருக்குறள்‌ கடவுள்‌ வாழ்த்தில்‌, 
வேண்டுதல்‌ வேண்டாமை யிலான்டி “சேர்ந்தார்க்கு 
யாண்டு மிடும்பை யில. 


தனக்குவமை யில்லாதான்‌ தாள்சேர்க்தார்க்‌ கல்லால்‌ 
2 மனக்கவலை மாற்ற லரிது. 


அறவாழி. யந்தணன்‌ தாள்சேர்ந்தார்க்‌ கல்லால்‌ 
பிறவாழி நீந்த. லரிது. 
்‌ பிறவிப்‌ பெருங்கடல்‌ நீந்துவர்‌ நீந்தார்‌ 
'இறைவ. னடிசேரா தார்‌. 
என்பன . முதலிய குறட்‌ பாக்களில்‌. அடி சேர்‌ தலே 
முத்தியென்பதை உடன்பாட்டானும்‌ எதிர்மறையானும்‌ 
வரையறுத்துக்கூ மியிருத்‌ தலின்‌ திருவள்ளுவ நாயனார்‌ 
“சித்தாந்த சைவச்‌ செந்நெறிச்‌ செல்வரே” யென்பது ஈடு 
நின்றாராயும்‌ ஈல்லறிஞ ரெவர்க்கும்‌ நன்கு : விளங்கும்‌ 
ஈண்டு அடியெனக்‌ கூறப்படுவது ' இறைவன்‌. இருவருளே 
யாம்‌: என்பதனைச்‌ சித்தாந்த நூல்க ளூ ட்‌ காண்க. 
இருவள்ளுவ நாயனார்‌ என்ற - வழக்குண்மையும்‌ அவர்‌ 
சைவரா தலை வலியுறுத்து மெனக்கொள்க. 


இனி, மேற்கூறியவாறு - .இருக்குறளிற்‌ கவ்வு 
உல$யலிற்‌.காணப்படுவனவா என.வினாவுவார்க்கு விடை. 
யிறுப்பார்போன்று ஸ்ரீ சேக்கிழார்‌ சுவாமிகள்‌ திருக்குறட்‌ 
பாக்களை எடுத்தாளும்‌ திறமும்‌, இருக்கு றளின்‌ அதிகாரப்‌ 
பெயர்களையும்‌ . சொற்களையும்‌ -சொற்றொடர்களையும்‌ 
கருத்துக்களையும்‌ அமைத்துள்ள நயங்களும்‌, சில. குறட்‌ 
பாக்களை உவமையாக எடுத்தாண்டிருப்பதும்‌ அறிஞர்‌ 

2 


10 


களால்‌ பெ றி தும்‌ புகழப்படுவனவாகும்‌: " இவற்றை 
யெல்லாம்‌ &ழ்க்காட்டப்‌ பெறுஞ்‌ செய்யுட்களில்‌ ஆண்‌ 
டாண்டுவைத்துக்காண்க, 


18 கற்றதனா லாய பயனென்கொல்‌ வாலறிவ 
கற்று .டொழா௮. ரெனின்‌. 


(இ-ள்‌) எல்லா நூல்களையும்‌ கற்றவர்க்கு அக்‌ 
கல்வியறிவானாய பயன்‌ யாது? ' மெய்யுணர்வினை யுடை 
யானது ஈல்ல தாள்களைத்‌ தொழாராயின்‌ என்பதாம்‌. 


அவ்வாறாயின்‌ கல்வி யறிவானாய பயன்‌ இறைவன்‌ நற்‌ 
முனைத்‌ தொழுதலேயா மெனக்கொண்டவர்‌ யாவர்‌ என 
வினாவுவார்க்கு விடையிறுப்பார்‌ போன்‌ று ஸ்ரீ சேக்கிழார்‌ 
சுவாமிகள்‌ பொய்யடி மையில்லாத புலவர்‌ புராணத்தில்‌ 


செய்யுணிகழ்‌ சொற்றெனிவும்‌ செவ்வியநூல்‌ 

்‌ நத » \ ப ்‌ [பல கோக்‌ ஸ்‌] 
மெய்யுணர்வின்‌ பயனிதுவே யென த்துணிந்து 

[விளங்கியொளிர்‌ 
மையணியுங்‌ கண்டத்தான்‌ மலரடிக்கே யாளானார்‌ 
பொய்யடிமை யில்லாத புலவரெனப்‌ ்‌ 
்‌ [புகழ்மிக்கார்‌ 

எனக்‌ கூறியிருத்தல்‌ காண்க, 


இலக்கண நாலாராய்சீசியரல்‌ பாடல்களிலுள்ள 
மொழித்திறங்களின்‌ முட்டறுத்துணர்தலும்‌, அவ்‌ 
வுணர்ச்சியால்‌ செவ்விய ஞான நூல்‌ பலவும்‌ தேர்தலு 
மாகிய இவற்றா லுண்டாடிய' தத்துவ ஞானத்தின்‌ பயன்‌ 
சிவபெருமானே பரமபதி என்றுணர்ந்து அவரை வரி 
படுதலேயென ச்தெளிந்து அவர து மலரடிக்கேயோளானார்‌ 
பொய்யடிமை யில்லாத புலவரெனப்‌ புகழ்மிக்கார்‌ என்‌ 
பதே இச்செய்யுளின்‌ திரண்ட பொருளாகும்‌. 


11 


இனி, 
உள்ள நிறை கலைத்துறைக சொலின்‌ ய்‌ 

.... [பயின்‌ றவற்றின்‌ 
தெள்ளிவடித்‌ தறிந்தபொருள்‌ சிவன்கழலிற்‌ -: 
[செறிவென்றே 

கொள்ளுமுணர்‌. வினின்முன்பு கூற்றுதைத்த 
[ கழற்கன்பு 

பள்ள மடை பப்பா பயின்றுவரும்‌ பண்‌ 
[ம 


என்ற சிறுத்தொண்ட நாயனார்‌ புராணச்‌ வெட்பம்‌ 
களிலும்‌ ௮க்கருத்தமைந்‌திருத்‌ தல்‌ - காண்க. 


ஸ்ரீ சேக்கிழார்‌ சுவாமிகள்‌ இவ்விரு செய்யுட்களிலும்‌ 
முறையே“மையணியுங்‌ கண்டத்தான்‌ மலரடி.” எனவும்‌, 
“கூற்றுதைத்த கழல்‌ '” எனவும்‌ கூறியிருப்பன ஆராயத்‌ 
தக்கனவாகும்‌. 


இவ்வாறு கூறுதற்குக்காரணம்‌ யாதெனில்‌? அக்குறட்‌ 
பாவிலுள்ள “நற்றாள்‌” என்ற தொடர்க்கு உரை 
கண்ட பரிமேலழகர்‌ *£ பிறவிப்பிணிக்கு மருந்தாகலின்‌ 
நற்றாளென்றார்‌' எனக்கூறியிருத்தலின்‌ அந்கற்றாள்‌ 
இதுவா மென்பார்‌ மையணியுங்‌ கண்டத்தான்‌ மலரடி 
யெனவும்‌, கூற்‌. றுதைத்த க எனவும்‌ கூறிப்போர்‌ 
தனர்‌ சேக்கிழாரென்க. 


இறப்புண்டேல்‌ பிறப்புண்டாமாகலின்‌ .பிறவா திருக்க 
வேண்டுமெனில்‌ இறவா திருத்தல்‌ வேண்டும்‌. அவ்வாறி 
ருத்தற்கு இறத்தலும்‌ பிறத்‌தலுமில்லாத ஒருவனுடைய 
திருவடியையே சார்‌ தல்‌ வேண்டும்‌. அத்தகைய மு தல்வன்‌, 
திவபெருமானேயா. மென்பது, இந்கஞ்சால்‌.. யாமிறந்து 
படுவோ மென்றஞ்சித்‌ திருமால்‌ முதலிய தேவர்‌ குழாங்க 
ளெல்லாம்‌ சிவபெருமா னிடத்துச்‌ சரண்புக அய்யெரு 
மான்‌ அதனை உண்டமைந்‌.இருத்தலானும்‌; கூற்றை 


12 


யுதைத்‌தலானும்‌ நன்கு விளங்கிக்‌ கட-த்தலறிக. என்வே 
பிறவிப்பிணியை .யறுத்‌ தற்குரியார்‌ : தொழவேண்டுவது 
சிவபெருமான து! திருவடியே கட்‌ அதை? வெள்ளி 
இற்புலனாதல்‌, காண்க. 


2. பதிலாய்‌ லைந்தவித்தான்‌ பொய்தீ ரொழுக்க 
ட ஷதிததிகின்றார்‌ நீடுவாழ்‌ வார்‌. 


- (இன்‌) மெய்‌, வாய்‌, கண்‌, மூக்கு, செவீயென்னும்‌ 
பொறிகளை .வழியாக வுடைய ஐந்தவாவினையும்‌ அறுத்‌ 
தானது மெய்யான ஒழுக்க நெறியில்‌ வழுவாது நின்றார்‌ 
பிறப்பின்றி எக்காலத்தும்‌ ஒரு தன்மையராய்‌ வாழ்வர்‌ 


ப ஆல 


்‌. இத்திருக்குறட்‌' கருத்து இிருக்குறிப்பு த்‌ தொண்ட 
காயனார்‌ புராணத்துள்ள 


ஆங்குவள ரெயிலினுடன்‌ தில்‌ வாயி 
லப்பதியில்‌ வாழ்பெரியா ருள்ளம்‌ போல 
ஓங்குநிலைத்‌ தன்மையவா யகில முய்ய 
வுமைபாக ரருள்செய்த. ஒழுக்க மல்லாற்‌ 
'தீங்குரெதி யடையாத தடையு மாகிச்‌ 
்‌ செந்நெறிக்கண்‌ ணிகழ்வாய்மை இருந்து மார்க்கம்‌ 
தாங்குலவ நிலவீவள ரொளியா லென்றுந்‌ 
தடநெடுவா னளப்பனவாந்‌ தகைய லாகும்‌.” 


E என்ற செய்யுளில்‌ அமைந்திருத்தல்‌ காண்க. 


்‌ பொறிவாயி லைநீதவித் தான்‌. பொய்‌ கன்று 
மாவது உ௨மைபாக ரருள்செய்த க யென்‌ இச்செய்‌ 


யுளித்‌ கூறியிருத்தலறிக, : | 
இனிப்‌ “பொறிவாயி. கக்தவித்தான்‌"' என்ற தொடர்‌ 
மொழிப்‌ பொருளையும்‌, திருஞான . சம்பந்த... மூர்‌ த்தி 


1 


13 


காயனார்‌ “புராணத்தில்‌ கற்குடி, மாமலை... மேலெழுந்த 
கனகக்‌, :  கொழுந்தினைக்‌ - கால்வளையப்‌, . பொற்றிரண்‌. 
மேருச்‌ சிலைவளைத்த போர்விடை... யாளியைப்‌ போற்‌ 
றிசைத்து, நற்றமிழ்‌ மாலை புனைந்‌ தருளி ஞான சம்ப்ந்தர்‌ 
புலங்‌ களைந்தும்‌ செற்றவர்‌ மூக்கீச்‌ சரம்பணிந்து திருச்‌ 
சிராப்பள்ளிச்‌ சிலம்பணைந்தார்‌.:”' என்ற செய்யுளில்‌ 
“புலங்களைந்துஞ்‌ செற்றவர்‌ ''. எனக்‌ கூறியிருத்தலீன்‌ 
“பொறிவாயி லைந்தவி த்தான்‌” சிவபெருமானே யென்பது 
இதனால்‌ வலியுறுதல்‌ காண்க. ' 


8 பிறவிப்‌ பெருங்கட னீந்துவர்‌ நீந்தா 
ரிறைவ னடிசேரா தார்‌. oh 


௮ 


ணி அவ 
சீல ஆடக 


(இ-ள்‌) இறைவ னடியாயெ புணைனயச்‌ சேர்ந்தவர்‌ 
பிறவியாகிய பெரிய கடலை நீந்துவர்‌. “அதனைச்‌ சேரா தார்‌ 
நீந்தமாட்டாராய்‌ அதனுள்‌ அழுக்துவர்‌ Gri OY ட்‌ ௮ 

| - 
இக்கு, பத திருஞான சம்பந்ததூர்த்‌ இன்‌ (ஞர்‌ 


(| 
புராண த்தி I @ | 


\ ந 4 பது ர 
அணைவுற வக மறிவு' 'ஜெொட்க்கிள வடிய்குள்‌ 
லிணையில்‌ பவங்கிளர்‌ கடல்க வத வீருதாளின்‌ 
புனையருளங்கணர்‌ பொருவிடை ; தகீ இய புண்ட 
துனையொ டணைந்தனர்‌ ப்‌ தொடர்க ந்‌, 


என்ற செய்யுளில்‌ “யில்‌ பவங்களர்‌ கடல்க ளிகந்‌ 
திட இருதாளின்‌ புணையரு ளங்கணர்‌'' என அமை த்இருத்‌ 
தலும்‌, ஆங்குக்‌ . கூறியுள்ள. ஏகதேச, வுருவக த்தை 
இங்கு முற்‌ ுருவக. மாகக்‌ கூறி யீரூத்‌, தலும்‌ காண்க. 


ல்‌ பிறவியைக்‌ கடலாக. உருவகஞ்செய்து.. அடி 


யைப்‌ புணையாக., ்‌ உருவ த்துக்‌ கூமுமையின்‌ ஏகதேச 


14 


உருவகம்‌. 1 இங்குப்‌ பிறவியைக்‌ கடலாகவும்‌ தாளைப்‌ 
புணையாகவும்‌ உருவகித்திராத்தலின்‌ முற்றுருவகம்‌. 


௪, விண்ணின்று பொய்ப்பின்‌ - விரிநீர்‌ வினு கதி 
..அண்ணின்‌ நுடற்றும்‌: பசி. 


(இ-ள்‌) மழை வேண்டுங்கால த்துப்பெய்யாது௦ பொய்க்‌ 
குமாயின்‌ கடலாற்‌ சூழப்பட்ட அகன்ற உலகத்‌ நின்கண்‌ 
நிலைபெற்று மக்களை வருத்தும்‌ பரி (எ-ம்‌) 


ஏரி னுழா௮ ருழவர்‌ புயலென்னும்‌ 
வாரி வளங்குன்றிக்‌ கால்‌. 


(இ-ள்‌ ). உழவர்‌ ஏஎரானுமுதலைச்‌ செய்யார்‌ மழையென்‌ 
னும்‌ வருவாய்‌ தன்பயன்‌ குன்றின்‌ (எம்‌). 


6 விசும்பிற்‌ அளிவீ[நி னல்லான்மற்‌ ரங்கே 
ED றலைகாண்‌ பரிது. 


(இ-ள்‌) மேக,த்திற்றுளிவீழிற்‌ காண்பதல்ல.து, வீழா 
தாயின்‌, அப்பொழுதே பசும்‌ புல்லினது தலையையும்‌ 
காண்டல்‌ அறிது (எ-ம்‌) 


£... சிறப்பொடு பூசனை செல்லாது வானம்‌ 
.. வறக்குமேல்‌ வானோர்க்கு மீண்டு. 


(இ-ள்‌) தேவர்கட்கும்‌ இவ்வுலகின்‌ மக்களாற்‌ செய்‌ 
யப்படும்‌ .விழவொடு. கூடிய பூசையும்‌ நடவாது; மழை 
பெய்யாதாயின்‌ (எ-ம்‌) 


8 தானம்‌ தவமிரண்டும்‌ தங்கா வியனுலக்ம்‌ 


வானம்‌ வழங்கா தெனின்‌. 


(இ-ம்‌) அகன்‌ ற உலகின்கண்‌ தானமும்‌ தவமுமாயெ 
இரண்டறமும்‌ உளவாகா; மழை பெய்யாதாயின்‌ (எ-ம்‌) 


15 


இவ்வைந்து குற்ட்பாக்களின்‌ கருத்துக்களும்‌ திருஞான 
சம்பந்தமூர்த்தி நாயனார்‌ புராணத்தில்‌ 
மண்ணின்மிசை வான்பொய்த்து நதிகள்‌ தப்பி 
மன்னுயிர்கள்‌ கண்சாம்பி யுணவு மாறி 
விண்ணவர்க்கும்‌ சிறப்பில்வரு பூசை யாற்ணு 
மிக்கபெரும்‌ பசியுலகில்‌ விரவ லாலே 
பண்ணமரும்‌ மொழியுமையாள்‌ முலையின்‌ ஞானப்‌ 
பாலறு வாயருட னரசும்‌ பார்மேல்‌ 
கண்ணுதலான்‌ திருநீற்றுச்‌ சார்வி னோர்க்குங்‌ 
கவலைவரு மோவென்று கருத்துட்‌ கொண்டார்‌. 


என்ற செய்யுளில்‌ முறையே, “வான்பொய்த்து மிக்க 
பெரும்பசி உலகில்‌ விரவலாலே”” எனவும்‌, “உணவு மா.ந 
யெனவும்‌, மன்னுயிர்கள்‌ கண்சாம்பி” எனவும்‌, விண்ண 
வர்க்கும்‌ சிறப்பின்வரும்‌ பூசையா றர” எனவும்‌, கண்ணுத 
லோன்‌ இருநீற்றுச்சார்வினோர்க்குங்‌ கவலைவருமோ, என 
வும்‌ ஆளப்பெற்றிருத்‌ தல்‌ காண்க. வான்பொய்த்து என்ப்‌ 
தனே எல்லாவற்றோடும்‌ தனித்தனிக்‌ கூட்டுக, 


9 நெடுங்கட லு ந்‌ தன்னீர்மை குன்றுந்‌ தடிக்தெறிலி 
தானல்கா தாகி விடின்‌. 


(இ-ள்‌) அளவில்லாத கடலும்‌ தன்னியல்பு குறையும்‌ 
மேகந்தான்‌ அதனைக்‌ குறைத்து அதன்கண்‌ : ப்‌ 
விடுமாயின்‌ (எ-ம்‌) 


இக்‌ குறட்‌ கருத்தைத்‌ திருஞான சம்பந்தமூர்‌ த்தி குர்‌ 
புராணத்தில்‌ ட விது 
மகிழ்ந்த தன்றலை வைகும்‌ நாளிடை வானிற்‌ 
திகழ்ந்த ஞாயிறு துஅணைபுண்‌ ரோரைடிட்‌ புணர்ந்து 
நிகழ்ந்த தன்மையி னிலவு மேழ்கட னீர்மை குன்ற 
வெகுண்டு வெங்க திர்ப ரப்பலின்‌ க்‌ வேனில்‌ 
என்ற செய்யுளில்‌ அமைக்‌ இருத்‌, தல்‌ காண்க... 


16 


10 தென்புலத்தார்‌ தெய்வம்‌ விருந்தொக்கல்‌ 
வ்‌! பக்த 
கைம்‌புலத்தா. றோம்பல்‌ தலை. 
(இ-ள்‌) பிதிரர்‌,' தேவர்‌, விருந்தினர்‌, சுற்றத்தார்‌, 
தான்‌ என்று சொல்லப்பட்ட ஐந்‌இடத்தும்‌ செய்யும்‌ 


அறநெறியை வழுவாமற்‌ செய்தல்‌. இல்லற த்தானுக்குச்‌ 
சிறப்புடைய அறமாம்‌. (௭-ம்‌) 


இத்‌தருக்குற்ளை த்‌. திருகாட்டுச்சிறப்பில்‌ 
க்‌ கடன்க. ளாற்றி மிகுதிகொண் 
(ட.றங்கள்‌ பேணிப்‌ 
பரவருங்‌ கடவுட்‌ போற்றிக்‌ குரவரும்‌ விருந்தும்‌ 
3 [பண்பின்‌ 
விரவிய இனையும்‌ தாங்கி விளங்கிய குடிக ளோங்கி 
வரைபுரை மாட நீடி மலர்ந்துள பதிக ளெங்கும்‌. 


என்ற செய்யுளில்‌ எடுத்தாண்டிருத்தல்‌ காண்க. 


குரவர்‌ என்றதனால்‌ தென்புலத்தாரும்‌, கடவுள்‌ என்ற 
தனால்‌ தெய்வமும்‌, விருந்தும்‌ என்றதனால்‌ விருந்தும்‌, 
இளையும்‌ என்றதனால்‌ ஓக்கலும்‌, பேணித்தாங்‌க விளங்‌ 
இய குடிகள்‌ ஓங்கி என்றதனால்‌ . தாமும்‌ ஓம்பப்‌ 
படுதலறிக. அங்கு. ஒருமையில்‌ வைத்துக்‌ கூறியதை 
இங்குப்‌ பன்மையில்‌ வைத்து விளக்கி யுள்ளமையும்‌ 
காண்க. 


11 மனைமாட்சி ல்லாம்‌ கின்‌ வாழ்க்கை 
- யெனைமாட்சித்‌ தாயினு மில்‌. 


(இ-ள்‌) மனையறத்திற்குத் தகுந்த நற்குண நற்‌ செய்‌ 
கைகள்‌ ஒருவனில்லாளிட த்‌ இல்லையாயின்‌, :  அவ்வில்‌ 
வாழ்க்கை செல்வத்தால்‌ ௭ த்‌. துணை. மறக்‌ வெம்பு. தா 


யினும்‌ அஃதுடைத்தன்‌ று (எ-ம்‌). 


17 


12  இல்லதெ- னில்லவண்‌ மாண்பானு ள்ளதெ 
னில்லவண்‌ மாணாக்‌ கடை. 

(இ-ள்‌) ஒருவனுக்கு இல்லாள்‌ நற்குண நற்செய்கைய 

ளாயினக்கால்‌ இல்லாத தி தியாது 2 அவள்‌ அன்னனல்லால்‌ 


ட்‌ 


கால்‌ உள்ளதுயாது 2 (எம்‌) 


இவ்விரு  குறட்பாக்களானும்‌ மாட்சிமையுள்ள , மனை 
யாளே இல்லறத்திற்கு மூலமென்பதுபெ ஐப்படுகின்றது. 
இக்கருத்தைச்‌ சிறுத்தொண்டநரயனார்‌ புராண த்தில்‌, 
நீராருஞ்‌ சடைமுடியா, ரரகுளினால்‌ நிறைதவத்துப்‌ 
பேராள ரவர்‌ தமக்குப்‌ பெருகு திரு மனையறத்‌ தின்‌ 
:வேராகி விளங்குதிரு வெண்காட்டு நங்கைபால்‌ 
சிராள தேவரெனும்‌ , தருமைந்த ரவதரித்‌ தார்‌. 
என்ற செய்யுளில்‌. “மனையறத்தின்‌' வேராகி விளங்கு 
இருவெண்காட்டு ஈங்கை'' என அமைத்திருத்தல்‌ டட க, 


18 தெய்வந்‌ தொழாஅள்‌ கெ முற்‌ 'ஜொழுதெழுவா ள்‌ 
பெய்யெனப்‌ பெய்யு' மழை. 
(இ-ள்‌) பிறதெய்வர்‌ - தொழாது தன்‌ ய்வங்கய்‌ 
கொழுகனை த்‌; தொமாகின்று. அவல பெய்கெலச்‌ 
ர மழைபெய்யும்‌ (எ-ம்‌). 


இக்கு ற்ட்க்கு த்து மானக்கஞ்சாற தாயனார்‌ புராண, த்தில்‌ 


குழைக்கலையும்‌ வடிக்காதில்‌ கூத்தனா ரருளங்லே 7 
மழைக்குதவு இருங்க மின்‌ மனக்கிமத்து. 
t [யார்‌ தம்பால்‌ 
இழைக்கும்வினைப்‌ பயன்குழ்ந்க , விப்பிறவிக்‌ 
கொடுஞ்கூமல்‌ 
பிழைக்குநெறி தனக்கு தவப்‌ ன்பம்‌ த 
[பெற்றெடுத்த ரர்‌. 
என்‌. ற: செய்யுளில்‌ அமைக தற கல்‌ காண்க. 


8 


18 


% 


14 பெறுமவற்றுள்‌ யாமறிவ தில்லை யறிவ.றிந்‌ த 
மக்கட்பே றல்ல பிற. ... 
(இ-ள்‌) ஒருவன்‌ பெறும்‌ பேறுகளுள்‌ அறியவேண்டு 
வன அறிதற்குறிய. மக்களைப்‌ பெறுதலல்லாது பிற 
பேறுகளை யாம்‌ மதிப்பதில்லை. (எ-ம்‌) 


இக்குறட்கருத்தைச்‌ சண்டேசுர நரயனார்‌ புராணத்‌ இல்‌ 


மற்ற மறையோன்‌ இருமனைவி வாய்ந்த மரபின்‌ 
வ்ந்து [வர்துதித்தாள்‌ 
சுற்றம்‌ விரும்பு மில்வாழ்க்கைத்‌ தொழிலாள்‌ 
[உலகில்‌ துணைப்புதல்வன்‌ 
பெற்று வீளங்கும்‌... தவஞ்செய்தாள்‌ பெறும்பே 
[நெல்லைப்‌ பயன்பெறுவாள்‌ 
பற்றை யெறியும்‌ பற்றுவரச்‌ சார்பா யுள்ள 
்‌ [பவித்திரையாம்‌, 
என்ற செய்யுளில்‌ *பெறும்பேறெல்லைப்‌ பயன்‌ 
பெறுவாள்‌ உலகில்‌ தணைப்புதல்வன்‌ பெற்று விளங்குந்‌ 
தவஞ்செய்தாள்‌ ” என அமைத்திறாத்தல்‌ காண்க. 

15. தம்மிற்றம்‌ மக்க ளநிவுடைமை மாநிலத்து 

மன்னுயிர்க்‌ கெல்லா மினிது. 

(இ-ள்‌) தம்‌ மக்கள தீலிவுடைமை: பெரியநிலத்து 
மன்னாநின்ற உயிர்கட்கெல்லாம்‌ தம்மினும்‌ இனிதாம்‌ 
(எ-ம்‌) - 

இக்குறட்கருத்தைச்‌ சடையநரயனார்‌ புராண த்து, 
தம்பி ரானைத்‌ தோழமைகொண்டருளித்‌ தமது 
[தடம்புயஞ்சேர்‌ 
கொம்ப னார்பா லொருதூது செல்ல ஏவிக்‌ 
[கொண்டருளும்‌ 


19 


எம்பி ரானைச்‌ பூக்கை பெருமா ளிணையில்‌ 
[துணைவராம்‌ 
நம்பி யாரூ ரை ப்பயந்தார்‌ ஞால மெல்லாம்‌ குடி வாழ- 


என்ற செய்யுளில்‌ “ஞாலமெல்லாம்‌ குடி.வாழ நம்பியா 
ரூரரைப்‌ பயந்தார்‌'' என அமைத்திருத்தல்‌- காண்க. 


16 அன்பிற்கு முண்டோ அடைக்கு தாழ்‌ ஆர்வலர்‌ 
புன்கணீர்‌ பூசல்‌ தரும்‌. 


(இ-ள்‌, அன்பிற்கும்‌ பிறரறியாமல்‌ அடைத்துவைக்குர்‌ 
தாழுளதோ? அன்புடையார்‌ கண்பொழிகன்‌ ற புல்லிய 
கண்ணீரே: உள்நின்ற அன்பினை எல்லர்ரும்‌ அறியத்‌ 
தூற்றும்‌ ஆதலான்‌ . (எ-ம்‌) 


இக்கருத்தைத்‌ திருநாவுக்கரசு நாயனார்‌ புராணத்தில்‌, 


தூயவெண்‌ வங்க அதைக்தபொன்‌ னிய ம்‌ 
[தாழ்வடமும்‌ 

நாயகன்‌ செல்ம. தைவரு சிந்தையும்‌ நைக்துருகிப்‌ 

பாய்வது போலன்பு நீர்பொழி கண்ணும்‌ பதிகச்‌ 
[செஞ்சொல்‌ 


மேயசெவ்‌ வாயு முடையார்‌ புகுந்தனர்‌ வீதியுள்ளே. 


என்ற செய்யுளில்‌ “அன்புநீர்‌ பொழிகண்ணும்‌”' என 
அமைத்திருத்‌ தல்‌ காண்க. 


17. செல்விரும்‌ தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான்‌ 

... நல்விருந்து வானத்‌ தவர்க்கு. 
(இ-ள்‌) தன்கட்சென்ற விருந்தைப்பேணி, பின்செல்லக்‌ 
கடவ விருதினைப்‌ பார்த்துத்‌ தான்‌ அதனோடு உண்ண 


விருப்பான்‌ மறு பிறப்பில்‌ தேவனாய்‌ . வானி லுள்ளார்க்கு 
நல்விருந்தாம்‌. (எ-ம்‌) 


இத்திருக்குறட்கருத்து இருஞான்‌ சம்பந்தமூர்த்தி 
காயனார்‌ புராணத்தில்‌, 


60 


._ “அருவிலையிற்‌-பெறுங்காசு : மவையே யாகி 
- அழுதுசெய்யத்‌ தொண்டரள விறந்து பொங்கி 

வ்ருமவர்க ளெல்லார்க்கும்‌ வந்தா ருக்கு. 
'மகிழ்ந்துண்ண ்‌ வின்னடிசில்‌ மாளா தாகத்‌ 
இருமுடிமேற்‌ றிங்களொடு கங்கை சூடுஞ்‌ 

சிவபெருமா னருள்செய்யச்‌ சிறப்பின்‌ மிக்க 
பெருமைதரு சண்பைககர்‌ வேந்தர்‌ நாவுக்‌ 

கரசரிவர்‌ -பெருஞ்சோற்றுப்‌: பிறங்க லீந்தார்‌. 


என்ற செய்யுளில்‌ “ வருமவர்களெல்லார்க்கும்‌ வந்தா 
ரக்கும்‌...... ஈந்தார்‌ “என்பதில்‌ அமைத்‌ இருத்தல்‌ காண்க. 


18 . மோப்பக்‌ குழையு மனிச்சம்‌ முகந்திரிர்து 
நோக்கக்‌ குழையும்‌ விருந்து. 


(இ-ள்‌) அனிச்சப்பூ மோந்து ரியன்‌ நிக்‌ குழையாது, 
விருந்தினர்‌ முகம்வேறுபட்டு நோக்கக்‌ குழைவர்‌ (௪-ம்‌) 


“சேய்மைக்கண்‌ கண்டுழி இன்முகமும்‌, அதுபற்றி நண்‌ 
ணியவழி இன்சொல்லும்‌, அதுபற்றி உடன்பட்டவி 
ஈன்றுற்றலுமென  வீருந்தோம்புவார்க்கு - இன்‌ றியமை 
யாத மூன்‌ ற்னுள்‌ முதலாய இன்முகம்‌ இல்வமிச்சேய்மைக்‌ 
கண்ணே வாடி நீங்கு தலின்‌, இண்டியவி யல்லது 
வாடாத அனிச்சப்பூவினும்‌ விருந்தினர்‌ மெல்லியரென்ப 
தாம்‌. இதனான்‌ விருந்தோம்புவார்க்கு முதற்கண்‌. இன்‌ 
முகம்‌ ' வேண்டுமென்பது கூறப்பட்ட து” என்பது இக்‌ 
குறளின்‌ விசேடவுரை. இதனால்‌ இன்முகமும்‌, இன்சொல்‌ 
லும்‌, ஈன்றாற்றலுமாயெ மூன்றும்‌, விருந்தோம்புவார்க்கு 
இன்‌ றியமையா தன என்பது பெறப்படுகின்றது. 


21 


்‌ இக்‌ கருத்து இளையான்குடி மாற நாயனார்‌ புசாண தது 
“ஆர மென்பு புனைந்த த வையர்‌ தம்‌ 
அன்ப ரென்பதோர்‌. ' தன்மையால்‌ eA 
நேர வந்தவர்‌ யாவ ராயினும்‌ நித்த 
மாகிய பத்திமுன்‌ . ்‌ 
கூர வந்‌ெ கதிர்‌ கொண்டு கெகள்‌: குவி த்து 
_ நின்று செவிப்புலத்‌ ர 
கீர மென்மது ரப்ப தம்பரி வெய்த . 
முன்னுரை செய்தபின்‌.” 
கொண்டு வந்து மனைப்பு குந்து குலவு 
பாதம்‌ விளக்கியே 
மண்டு காதலி னாத னத்திடை: வைத்த. 
ருச்சனை செய்துபின்‌ 
க நாலு விதத்தி லாறு வட்‌ 
மத்தன்‌ ஒப்பிலா 
அண்டர்‌ நாயகர்‌ தொண்ட நக்‌ அமுது 
செய்ய வளித்துளார்‌. 


.. என்ற, செய்யுட்களில்‌ அழகு பெற. அமைர்திருக்ல்‌ 
காண்க. 


19 இன்சொலால்‌ ஈரம்‌ ்‌ அ இப்‌ படி.நிலவாம்‌ 
செம்பொருள்‌ ' கண்டார்வாய்ச்‌ சொல்‌. 
(இ-ள்‌) இன்சொலாவன, அன்போடு கலந்து வ்ஞ்சனை 


யிலவாயீருக்கின்‌ ற அறத்த இனை. உணர்ந்தார்‌ வாயிற்‌ 
சொற்கள்‌ (எ-ம்‌). 


t 


இர்கருத்தைத்‌ இருசாவுக்கர்சு ட்ட, புராண த்க்‌ 


மார்பாரப்‌ பொடரிகண்ணர்‌ மழைவாரும்‌ இருவடிவும்‌ 
[மதுரவாக்கில்‌ 

சேர்வரகுந்‌ கவல்‌ க்தி மாலைகளும்‌. 
7 . [செம்பொற்‌ ருளே 


62 


சார்வான இருமனமும்‌ உழவாரத்‌ தனிப்படையுர்‌ 
்‌ . [தாமு மாகிப்‌ 
பார்வாழத்திருவீ திப்‌ பணிசெய்து பணிக்தேத்திப்‌ f 
- 4 [பரவிச்‌ செல்வார்‌. 


என்ற செய்யுளில்‌ அமைத்துத்‌ திருகாவுக்கரசு சுவாமிகள்‌ 
செம்பொருள்‌ கண்டவர்கள்‌ என்பதைச்‌ செம்பொற்‌ 
முளே சார்வான இருமனமும்‌............ எனவும்‌, மார்‌ 
பாரப்‌ பொ/பிகண்ணீர்‌ மழைவாரும்‌ இருவடிவும்‌ என்ற 
தனால்‌ அவர்களுடைய சொற்கள்‌ அன்புகலந்தன என 
வும்‌, பார்வாழ...... செய்வார்‌ என்றதனால்‌, அவை 
வஞ்சனையில்லாதன எனவும்‌, மதுரவாக்டுல்‌...... திந்தமி 
மின்‌ மாலைகளும்‌ என்றதனால்‌ அவை இன்சொல்‌ எனவும்‌ 
விளக்கியிருத்தல்‌ காண்க. 


20 துன்புறூஉர்‌ துவ்வாமை யில்லாகும்‌ யார்மாட்டு 
மின்புறாஉ மின்சொ லவர்க்கு 
(இ-ள்‌ ) எல்லார்‌ காட்டும்‌ இன்பத்தை மிகுவிக்கும்‌ 
இன்சொல்லையுடையார்க்குத்‌ துன்பத்தை மிகுவிக்கும்‌ 
நல்குரவு இல்லையாம்‌ - (எ-ம்‌) 


இக்குறட்கருத்தைச்‌ ௪த்‌இ நாயனார்‌ புராணத்தில்‌ 


தீங்கு சொற்ற திருவிலர்‌ நாவினை 
வாங்க வாங்குதண்‌ டாயத்தி னால்வலித்‌ 
தாங்கயிற்கத்தி யாலரிக்‌ தன்புடன்‌ 
ஓங்கு சீர்த்திருத்‌ தொண்டி னயர்ந்தனர்‌. 
என்ற செய்யுளில்‌ “ தீங்குசொற்ற இருவிலர்‌ '” என 
எதிர்மறை முகத்தால்‌ வலியுறுத்தல்‌ காண்க. 


21 பணிவுடைய்‌ னின்சொல னாத 'லொருவற்‌ 
- கணியல்ல மற்றுப்‌ பிற. 


% 


23 


(இ-ள்‌ ) ஓருவனுக்கணியாவது, தன்னால்‌ தாழப்படு 
வார்கண்‌ தாழ்ச்சியுடையனாய்‌. எல்லார்சண்ணும்‌ 
இனிய சொல்லையும்‌ உடையனாதல்‌. இவை இரண்டுமன்‌ றி 
மெய்க்கணியும்‌ பிறவணி உள்‌ அணியாகா (எ-ம்‌) 


இத்‌ திருக்குறட்‌ கருத்தைப்‌ பத்தராய்ப்‌ பணிவார்‌ 
புராணத்தில்‌ 
ஈசனுக்கே அன்பானார்‌ யாவரையும்‌ கண்டக்கால்‌ 

. கூரிமிகக்‌ குதுகுதுத்துக்‌ கொண்டாடி மனமஇழ்வுற்‌ 

- முசையினா லாவின்பின்‌ கன்‌ ணைக்தாற்‌ போலணைந்து 
பேசுவன பணிக்கமொ.ழி யினியனவே பேசுவார்‌. 


என்ற செய்யுளில்‌ அமைத்‌ இருத்தல்‌ காண்க. 


பேசுவன பணிந்தமொ.டி இனியனவே கூசிப்பேசுவார்‌ 
எனக்‌ கூட்டிப்பொருள்‌ கொள்க. 


கூசு தல்‌-அடியாரூது உயர்வும்‌ தமது தாழ்வும்‌ கருதித்‌ 
தாழ்ந்தொழுகுதலில்‌ தவறு வருமோ என அஞ்சுதல்‌. 


22 துறந்தாரிற்‌ தூய்மை யுடையர்‌ ' இறந்தார்வாய்‌ 
இன்னாச்சொல்‌ நோ ற்கிற்‌ பவர்‌. 


இக்குறளில்‌ தாம்‌ வேண்டி.யதனிமிபு முடித்தற்கு 
வாயென வேண்டாது கூறியதுபோன்று திருநாவுக்கரசு 
நாயனார்‌ புராணத்து ்‌ 92.௨. 


தலைநெறியா கியசமயமர்‌ தன்னையழித்‌. துன்னுடைய 
அலைகின்‌உ தொல்வரம்பின்‌ நெறியழித்த 
[பொ,றியிலியை 
அலைபுரிவா யெனப்பரவி வாயாலஞ்‌ சாதுரைத்தார்‌ 
கொலைபரியா நிலைகொண்டு.பொய்யொழுகு , 
| [மமண்குண்டர்‌. 


a1 


“என்ற செய்யுளில்‌ “வாயாலஞ்சாதுரைத்தார்‌' எனக்‌ 
கூறியிருத்தல்‌ காண்க. 'இதனால்‌ அவ்வமணர்‌ இறந்தார்‌ 
என்பது மார்‌ கருத்தா தலறிக. 


இறந்தார்‌ - — தெறியைக்கடம்‌, டட 


89. அழுக்கா றுடையார்க்‌ கதுசாலு ரல னா 
வழுக்கியுங்‌ கேடீன்‌ பது. 


(இ-ள்‌) அழுக்காறு பகைவரை யொழித்துங்‌ கேடு 
பயப்ப தொன்றாகலின்‌, அவ்வமுக்கா றுடையார்க்குப்‌ 
பகைவர்‌ வேண்டா, கேடுபயத்தற்கு அதுவே அமையும்‌ 

(எ-ம்‌ )' 


‘ இக்கருத்தைத்‌ இரான்‌ சம்பந்த மூர்த்திகாயனா 
புராணத்தில்‌: 


அங்கது கேட்டு நின்ற வமணரும்‌. 
பஞ்‌ இ '  அவர்மேற்‌ சென்ற 

பொங்கிய. வெகுளி கூரப்‌ பொறாமைகா 
ரணமே யாகத்‌ 

்‌ தங்கள்வாய்‌ சோர்ந்து தாமே தனிவாதி 
லிந்தோ மாஇல்‌ : 

_வெங்கழு வேற்று வானிவ்‌ வேர்‌ தனே 
யென்று சொன்னார்‌. 


என்ற செய்யுளில்‌ 'பொறாமை...... சொன்னார்‌ '- என 
அமைத்‌ திருக்தல்‌ காண்க. 


இச்செய்யுளின்‌ பொருளையே உட்கொண்டு: ஸ்ரீமர்தவச்‌ 


சிவஞானயோகிக்ளும்‌ தமது சோமேசர்‌ ' முதுமொி 
வெண்பாவிலே, . 


அன்பரைக்‌ கண்டமுக்கா முஞ்சமணர்‌ தம்வ்ரயால்‌ 
துன்பு ற்றுர்‌ வெங்கழுவில்‌ சோமேசா-- வன்பாம்‌ 


அழுக்கா றுடையார்க்‌ கதுசாலு மொன்னார்‌ 
_ வழுக்தியுங்‌ கேடீன்‌ பது. 


எனக்‌ கூறியிருத்தல்‌ காண்க. 


24 இவினையா ரஞ்சார்‌ விழுமியா: ரஞ்சுவர்‌. 
, திவினை யென்னுஞ்‌ செருக்கு. 
(இ-ள்‌) தீவினையென்று சொல்லப்படும்‌ மயக்கத்தை 
முன்‌ செய்த. ஒவினையுடையார்‌ த. அஃதிலராசிய 
சீரியார்‌ அஞ்சுவர்‌ (ஏ- ம்‌) ரு 


இத்திருக்குறட்‌ படத -இருநாவுக்கரசு.. நரயனார்‌ 
பார்மர்‌ 


பாவக்கொடு வினைமுற்றிய பது த  சொய்வேோர்‌ 
நாவுக்கர செதிர்முற்கொடு ஈணுகிக்கரு வரைபோல்‌ 
- ஏவிச்செரு பொருகைக்கரி யினையுய்த்திட வெகுளார்‌ 
- சேவிற்றிகழ்‌ பவர்பொற்கழல்‌ கெளிவுற்றனர்‌ 
[௦ LL 
என்‌ ற: செய்யுளில்‌ பப்பு வினைமுற்‌, றிய படி. றுற்‌ 
டு கொடியோர்‌'' என அமைத்திருத்தல்‌ காண்க. 


25 கைம்மாறு வேண்டர்‌ கடப்பாடு மாரிமாட்‌ 
டென்னாற்றுங்‌ கொல்லோ வுலகு. 
-6இ-ள்‌) தமக்கு நீரறாதவுநின்‌ ற மேகங்களிடத்‌து' உயிர்‌ 
கள்‌ என்னென்ன கைம்ம்ாறு.செய்யா நின்றன. ஆகலின்‌ 


அம்மேகங்கள்போல்வார்‌ செய்யும்‌ ட்ரிக்‌ ஏிக்கைம்‌ 
மாறு நோக்குவ௮ வல்ல. (எ-ம்‌) ( வட்டு 


இக்குறட்‌ கரு நத்தைச்‌ சேரமான்‌ பெ குமா ல, ஞர்‌ 
புராண த்‌ திலே, 
4 


96 


“ஆரா வாசை யானந்தக்‌ கடலுட்‌ டிளைத்தே 


[யமர்ந்தருளால்‌ 
சிரார்‌ வண்ணப்‌ பொன்வண்ண த்‌ திருவந்‌ தாதி 
[இருப்படிக்‌£ழ்ப்‌ 
பாரா தரிக்க வெடுத்தேத்திப்‌ பணிந்தார்‌ பருவ 
[மழைபொழியும்‌ 
காரா னிகர்க்க வரியகொடைக்‌ கையார்‌ கழறிற்‌ 
[றறிவார்தாம்‌.” 
“ஒருவ ரொருவ ரிற்கலந்க வுணர்வா லின்ப 
| மொழ்மியுரை த்து 
மருவ 'வினியார்‌ பாற்செய்வ தென்னா மென்னு 
[மகிழ்ச்சியினால்‌ 
பருவ மழைச்செங்‌ கைபற்றிக்‌ கொண்டு பரமர்‌ 
அபு [ தாள்பணியத்‌ 
தெருவு நீங்டிச்‌ கோயிலினுட்‌ புகுந்தார்‌ சேர 
[மான்றோழர்‌.' 
என்ற செய்யுட்களில்‌ “பருவமழை......கையார்‌ என 


த 9 
வம்‌ “ பருவம 


லறிக. 


மைச்செங்கை ”” எனவும்‌ .அமைத்திருத்த 


50. ஈயனுடையான்‌ 


> நல்கூர்ந்தா தல்‌ செயுநீர 
செய்யா தமைக்‌ 


லா வாறு. 
(இ-ள்‌) ஒப்புரவு செய்‌ தலையுடையான்‌ நல்கூர்ந்தா 
வவ து தவிராது செய்யும்‌ நீர்மையையுடைய அவ்‌ 


1 சய்யப்பெு ந்துன்‌ ற . வியல்‌ 
பாம்‌. "சேம: : மீது வருநதுகின்‌, 


எனவவ தாம்‌ அகர்வன்‌ தகரம்‌ பெருமையன்‌ று என்ப 
தாயிற்று. 


22 


இக்கருத்தை இளையான்குடிமாற நாயனார்‌ புராணத்‌ 
இலே, மாரிக்காலத்திரவினில்‌ தம்வீட்டிற்கு விருந்தாக 
வந்த அடியாரை வரவேற்ற மாறனார்‌, அவரது ஈர 
மேனியைநீக்கி யீடங்கொடுத்து மனைவியாரை நோக்க 
நமக்கு முன்பு இங்கு உணவில்லையாயினும்‌, ' அடியாரது 
மிக்கபசியைத்‌ ' திர்த்தற்குபாயம்‌ யாதெனவினவ அவ்‌ 
வம்மையார்‌ பகலில்‌ .வயலில்‌ விதைத்த 'நெல்முஃணயை 
வாரிக்கொண்டு வந்தால்‌ அதைக்கொண்டு அமுதமாக்க 
லாமெனக்‌ கூற அவ்வாறே நாயனார்‌ சென்று கொண்டு 
வந்து கொடுத்த நெல்முளாயை வறுத்து அரிசியாக்கி 
உலையிலிட்டுக்‌ கணவரை நோக்கிக்‌ கறிக்கென்செய்வோ: 
மெனக்‌. கூற நாயனார்‌ கொல்லையி லுள்ள &ரைகளைப்‌ 
பறித்துவந்து நல்க மனைவியார்‌ அவற்றைப்‌ பெற்றுத்‌ 
இருவமுதமைத்தார்‌ எனக்‌ கூறிய, 


“மனைவியார்‌ கொழுநர்‌ தந்த மனமூழ்‌ க.றிக ளாய்ந்து 
புனலிடைக்‌ கழுவித்‌ தக்க புனிதபாத்‌ திரத்துக்‌. 
[கைம்மை 
வினையினில்‌ வேறு வேறு கறியமு தமைத்துப்‌ 
[பண்டை 
கினைவினாற்‌ குறையை நேர்ந்து இருவழு தமைத்து 
்‌ [ின்றுர்‌.” 


என்ற செய்யுளில்‌ பண்டை ிளைவினாற்‌ குறையை 
படிய என்னும்‌ பப்ப அமைத்திருத்தல்‌ காண்க. 


“நமக்கு மிகுந்த செல்வம்‌ இருந்த காலத்து. இப்பெரி 
யார்‌ வரப்பெற்றிலம்‌ என்றும்‌, அப்பொழுது செய்த 
பாகப்படி இப்பொழுது செய்ய முடியவில்லையே என்றும்‌ 
உண்டாகிய எண்ணத்தால்‌ உளதாகிய குைறறயை 
எண்ணி வருந்தி': என்பது இதன்‌ பொருளாகும்‌. ' 


26 


i ்‌ த்‌ OO பாகஞ்செய்‌ 
[மாறராம்‌ 
தொண்டர்‌ மத விய்ரா. சோமேசா-கண்டோம்‌ 
- நயனுடையான்‌ நல்கூர்ந்தா னாதல்‌ செயுநீர 
செய்யா தமைகலா வாறு. 


என்னும்‌ ' சோமேசர்‌ முதுமொழி : வெண்பாவானும்‌ 
அறிக, தமக்கு உணவில்லையாயி னும்‌ அதற்காக வருந்‌ 
தாது வந்தி அடியாருக்கு" நன்றாற்ற முடியவில்லையே என்‌ 
பது கருதியே, மாறனாரும்‌ அவரது மனைவியாரும்‌ வருந்‌ 


இனர்‌ என்பது இவ்வரலாற்றில்‌ விளங்கிக்‌ இட்த்தல்‌ 
காண்க. 


£7 ஈத்துவக்கு மின்பம்‌ அறியார்கொல்‌ தாமுடைமை 
வைத்திழக்கும்‌ வன்க ணவர்‌. 
(இ-ள்‌) தாம்‌ உடைய பொருளை ஈயாதுவைத்துப்‌ 
பின்னிழந்து போம்‌ அருளிலா தார்‌ வறியார்க்கு வேண்டிய 
வற்றைக்‌ கொடுத்து அவருவத்‌ தலான்‌ அருளருடையா 


ரெய்தும்‌ இன்பத்‌ இனைக்‌ கதிர்‌ கொல்லோ 8 
(எ ஆறு 


அறிந்தாராயின்‌ தாமும்‌ அவ்வின்பத்தை எய்‌ துவ 
தல்லது வைத்நிழவா ரென்பது ௧௬ த்து. 


இக்கருத்தைச்‌ சிறப்புலி நாயனார்‌ ர தக்கதே ்‌ 


ஆளூமங்‌ க கன்ப ர்‌ ம 

ர்‌ ட ப்முறுழ்நது 
மூளுமா தரவு: ட்‌ மூன்புகின்‌ நினிய கூறி 
சாளுகல்‌ லமுத மூட்டி நயந்தன வெல்லா ஈல்‌இ:-.. 
நீளுமின்‌ பத்துட்‌'டீங்கி நி திமழை மாரி:யோன்றார்‌.. 


29 


என்ற செய்யுளில்‌, நாயனார்‌ அவ்வின்பத்தை. அறிந்தார்‌ 
ராதலின்‌, நாளு ஈல்லமுத மூட்டி. ஈயந்தனவெல்லாம்‌ நல்க 
நீளூ மின்‌ பத்துட்டங்கி நிதிமழை மாரிபோன்றார்‌'' என 
விளக்கியிருத்தல்‌ காண்க. 


இக்கருத்து சிறுத்தொண்ட. நாயனார்‌ புராண த்தும்‌! << 


eI 


சி 


என்று கணவர்‌ கூறுதலும்‌ அதனுக்‌ ஒண்சந்தெம்‌ <2 
[பிரான்தொண்ட ஷ்‌ 
"இன்று தாழா சமுதுசெய்யப்‌ பெற்‌ றிங்‌ கவர்தம்‌, 


a \ 
லர்‌ க 3 
[ம ந்தமு ம்‌ கு 
நன்று காண்ப. மென. யந்து நம்மைக்‌ காக்க. ௮ 
வருமணியைச்‌ ge 


சென்று பள்ளி யினிற்கொண்டு வாரு மென்றார்‌. த 
ல்‌ க்கல்‌ திருவளர்‌ ஒர 


என்ற செய்யுளில்‌ எம்பிரான்‌ தொண்டர்‌ இன்று 
தாழாது அமுது செய்யப்பெற்று இங்கு அவர்‌ தம்‌ 
மலர்ந்த முகம்‌ நன்று காண்பம்‌ என்னும்‌ : 'தொடரில்‌ 
அமைத்திருத்தல்‌ காண்க. 


28 ஒன்றா உலகத்‌ துயர்ந்த புகழல்லால்‌ 
பொன்றாது நிற்பதொன்‌ றில்‌ -. 

(இ-ள்‌) தனக்கு. இணையின்றாக ஓங்கிய. புழைலலலு 

உலகத்து இறவாது நிற்பது பி.றிதொன்‌,றில்லை. (எ-ம்‌) 


இணையின்றாக ஓங்கு தலர்வது உயர்‌ உறுப்புப்‌ பொருள்‌ 
களைக்‌ 'கொடுத்தமைப ற்றி: வருதலால்‌ 'தன்னோடொப்ப 
இன்றித்‌ தானே. யுயர்‌ தல்‌, இவ்வாறு புக்ழ்‌ பயிர்களைத்‌ 
(திருநாவுக்கரசு நரயனார்‌. புராண ச்திலே;, ' 5 


90 


“ஒருவாறு பெருங்கிகாஞர்‌ மனந்தேற்றத்‌ 
[துயரொழிந்து 
பெருவானமடைந்தவர்க்குச்‌ செய்கடன்கள்‌ 
[பெருக்‌ இனர்‌ 
நண்‌ ய்‌ மலையப்போங்‌ 
[கலிப்பகையார்‌ 
பொருவாரும்‌ போர்க்கள த்தி லுயிர்கொடுத்துப்‌ 
[புகழ்கொண்டார்‌.” 


என்ற செய்யுளில்‌ உயிர்கொடு த்துப்‌ புகழ்கொண்டார்‌ 
எனவும்‌, 


“மாசின்மன த்‌ தயரொழிய மருணீக்கி யார்‌ தாமும்‌ 
தேசநெறி நிலையாமை கண்டறங்கள்‌ செய்வாராய்க்‌ 
காசினிமேற்‌ புகழ்விளங்க நிதியளித்துக்‌ 
[கருணையினால்‌ 
ஆசிலறச்‌ சாலைகளுக்‌ தண்ணீர்ப்பம்‌ தருமமைப்பார்‌.'” 


என்ற செய்யுளில்‌ . “காசினிமேற்‌ புகழ்விளங்க நிதி 
யளித்து...மமைப்பார்‌”' எனவும்‌ ௯.றியவாற்றான்‌ அறிக. 


அற்கா வியல்பிற்றுச்‌ செல்வம்‌ அதுபெற்றுல்‌ 
அற்குப ஆங்கே செயல்‌. 


என்ற குறட்கருத்தும்‌, “ மாசின்மன த்துயரெழிய ”” 
என்ற செய்யுளில்‌ அமைந்திருத்தல்‌ காண்க. 


29 தவமும்‌ தவமுடையார்க்‌ காகும்‌ அவமதனை 
அஃதிலார்‌ மேற்கொள்‌ வது, | 
(இ-ள்‌) பயனேயன்‌.றித்‌ தவந்தானு முண்டாவது மூன்‌ 
தவமுடையார்க்கே, ஆகலான்‌, அத்தவத்தை அம்முன்‌ 
தவமில்லாதார்‌ முயல்வது பயனில்‌ முயற்சியாம்‌. (௭-ம்‌) 


கய்‌ 


54 
இக்கருத்து இருகாவுகக ரசு நாயனார்‌ புராணத்திலே, . 


அவர்முன்‌ பணிவோடு தொழுதங்‌ கணைவுற 
அணிகொம்‌ பரின்மிசை அருகெங்கும்‌ 
தவமுன்‌ புரிதலில்‌ வருதொண்‌ டெனுகிலை 
தலைநின்‌ றுயர் தமி ( நிறையோராம்‌ 
இவர்தம்‌ திருவடி வதுகண்‌ டதிசய 
மெனவம்‌ தெதிரர கரவென்றே 
சிவமுன்‌ பயின்மொழி பகர்கின்‌ றனவளர்‌ 
சிறைமென்‌ கிளியொடு. சிறுபூவை. 


என்ற செய்யுளில்‌ “தவமுன்‌ புரிதலில்‌ வருதொண்‌ 
டெனுநிலை தலைகின்றுயர்‌ தமிரிறையோராம்‌”” என்பதில்‌ 


அமைந்திருத்தல்‌ காண்க. 


90. தவமறைக்‌ தல்லவை செய்தல்‌ வேடன்‌ 

பு தல்மறைந்து புட்சிமிழ்த்‌ தற்று. 

(இ-ள்‌) தவ வேடத்தின்கண்‌ மறைந்து கின்று தவ 
மல்லவற்றைச்‌ செய்தல்‌, வேட்டுவன்‌ பதலின்கண்ணே 
மறைந்து புட்களைப்‌ பிணித்தாற்போலும்‌. (எ-ம்‌) ' 

இக்குறளிலுள்ள *: தவமறைந்தல்லவை செய்தல்‌ ”: 
என்னும்‌ தொடரை எடுத்துத்‌ திருஞானசம்பந்தமூர்‌ த்தி 
நாயனார்‌ புராண த்திலே, பத 


இவர்நிலை யிதுவே யாக இலங்குவேற்‌ 
றென்ன னான. : 

அவன்நிலை யதுவே யாக அருகர்‌ தந்‌ 
நிலையா தென்னில்‌ 

தவமறைந்‌ தல்ல செய்வார்‌ தகனம்‌ 
திரத்திற்‌ செந்தி , 

சிவநெறி வளர்க்க வந்தார்‌ இருமடம்‌ 
சாரச்‌ செய்தார்‌. 


ப 


9௨ 


என்‌ றசெய்யுளில்‌ “தவமறைந்‌ தல்லசெய்வார்‌”” எனவும்‌, 
இதன்‌ கருத்தைத்‌ திருநாவுக்கரசு நாயனார்‌ புராண த்திலே 


நில்லாத ஒலூயல்பு கண்டுநிலை யாவாழ்க்கை 
யல்லேனென்‌ றறத்துறந்து சமயங்க ளானவற்றில்‌ 
நல்லாறு தெரிந்துணர்ந்தும்‌ நம்பரரு ளாமையினால்‌ 
கொல்லாமை மறைந்துறையும்‌ அமண்சமயம்‌ 


(கு றுகுவார்‌. 


என்ற செய்யுளில்‌ “கொல்லாமை மறைந்துறையும்‌ ” 
என்ற கொடறினும்‌ அலைக கிருத்தலமிர்‌: 


CA மை ர்‌ ல்லாம்‌ யாகிய வேடத்‌ 
தப்‌ மறைந்து என்பது பெறல்‌. 


31 ட்டு அமு வறர வரு ரேனும்‌ அகங்குன்‌ றி 
-மூக்கிற்‌ கரியா. ருடைத்து. 
(இ-ள்‌) குன்றியின்‌ புறம்போன்று வேடத்தாற்‌ 
செம்மை யுடையவராயினும்‌, மனம்‌ இருண்டிருப்பாரை 
உடைத்து உலகம்‌. (எ-ம்‌) 


்‌ இக்குறட்‌ கருத்து ஏனாதிநாத நாயனார்‌ புர வு இலே; 


வெண்ணீறு நெற்றி விரவப்‌ பு.றம்பூசி 
உண்ணெஞ்ரில்‌ வஞ்சக்‌ கறுப்பு முடன்‌ கொண்டு 
வண்ணச்‌ சுடர்வாள்‌ மணிப்பலகை கைக்கொண்டு 
புண்ணியப்போர்‌ வீரர்க்குச்‌ சொன்னவிடம்‌ 
ம்‌ LAS Rs: 
ர 
என்ற செய்யுளில்‌ “வெண்ணீ று 
கொண்டு'' என்ற தெ 
பு சாண த்திலே, 


பப்ப கறுப்புமுடன்‌ 
ரடரிலும்‌, மைய்ப்பொருள்‌ நாயனார்‌ 


83 


மெய்யெலாம்‌ நீறு பூசி வேணிகள்‌ முடித்துக்‌ கட்டிக்‌ 
கையினிற்‌ படைக ரந்த புத்தகக்‌. கவளி. யேந்தி 
மைபொதி விளக்கே யென்ன மனத்தினுட்‌ கறுப்பு 
[வைத்துப்‌ 
பொய்தவ வேடங்‌ கொண்டு புகுந்தனன்‌ முத்தி 
[காதன்‌. 


என்‌ ற்‌ ப டட ர எண த்‌ காண்க. 


டல பொய்யாமை கொய்யாமை யாற்றி, னறம்பிற 
செய்யாமை செய்யாமை நன்று. 


இக்குறளின்‌ கருத்து பலவறங்களையும்‌ மேற்கொண்டு 
செய்தற்கு அருமையால்‌ சில தவறிற்‌. குற்றப்படுதலின்‌, 
அவை யெல்லாவற்றின்‌ பயனையும்‌ தானே தரவற்றாய 
பொய்யாமையையே மேற்கொண்டு .தவறாமற்‌ செய்தல்‌ 
நன்று '' எனக்கூறிய பரிமேலழகர்‌ இதனை இவ்வா 
மன்‌ றிப்‌ பொய்யாமையைப்‌ பொய்யாமற்‌ செய்யில்‌ பிற 
வறஞ்‌ செய்கை நன்று எனப்‌ பொழிப்பாக்கி, பொய்‌ 
கூறிப்‌ பிற அறஞ்‌ செய்கை ஈன்றாகாதென்பது அதனாற்‌ 
போந்த பொருளாக்கி உரைப்பாரு முளர்‌ எனக்கூறி 
இதனைத்‌ தாமும்‌. உடன்பட்டார்‌. இக்‌ கருத்துத்‌ திரு 
நீலகண்ட நாயனார்‌ A 


பொய்கடிந் க்கி வாழ்வார்‌ புனற்சடை 
[ முடியார்க்‌ கன்பர்‌ 
மெய்யடி யார்கட்‌ கான A விருப்பி 
[ னின்றார்‌ 
வையகம்‌ போற்றுஞ்‌' செய்கை" ம்னையறம்‌ 
்‌.. ரீபுரிந்து. வாழ்வார்‌ 
கவல்‌ 'இருவின்‌ -சார்வே பொருளெனச்‌.. 
[சாரு நீரார்‌, 


34 


௪. ௪. ல்‌ 2 ள்‌! ள்‌ 1 74 
£ என்ற செய்யுளில்‌.  பொய்கடிக்‌ தறத்தின்‌ வாழ்வார்‌ 
என்ற தொடரில்‌ அமைத்‌ இருத்தல்‌ காண்க. : 


89: அடல்வேண்டு மைர்தன்‌ புலத்தை விடல்‌ 
௫ ஆ கே க்ப்‌ [வேண்டும்‌ 
வேண்டிய வெல்லா மொருங்கு. 

(இ-ள்‌) வீடெய்துவார்க்குச்‌ செவி முதலிய ஐம்பொறி 
கட்குரிய வாகிய ஓசை முதலீய ஐம்புலன்களையும்‌ 
கெடுத்தல்‌ வேண்டும்‌. கெடுக்குங்கால்‌. அவற்றை 
நுகர்தம்‌ பொருட்டுத்‌ தாம்‌ படைத்த. பொருள்‌ 
முழுதையும்‌ ஒருங்கே விடுதல்‌ வேண்டும்‌. (எ-ம்‌) 


வீடாவிடத்து ஐம்பொறிகளும்‌, யோக “ஞான்‌ நெறி 
களிற்‌ செல்லும்‌ மனத்தைத்‌ தடை செய்து துன்பத்‌ 
தானும்‌ பாவத்தானு மன்றி வாராத பொருள்கண்‌ மேற்‌ 
செலுத்தும்‌ என்பது கருத்து. இதனைச்‌ கண்ணப்ப 
நாயனார்‌ புராண த்திலே, ல்‌ 


, பலதுறைகளில்‌ வெருவரலோடு பயில்வலைய ற 


[துழைமா 
உலமொடுபடர்‌ வன தடையு,ற உறுசனமொடு . 
‘ [கவர்நாய்‌ 
நிலவியவிரு வினை வலையிடை நிலைசுழல்பவர்‌ 
d ' [கெ திசேர்‌ 
புலனுறுமன னிடைதடைசெய்த பொறிகளி 
[னளவுளவே. 


என்ற செய்யுளில்‌ வேடர்களுக்‌ கஞ்சிக்கட்டப்பட்ட வலை 
யைக்‌ கிழித்துக்கொண்டு விரைவோடு செல்லும்‌ மிருகங்‌ 
களை அவ்வாறு செல்லவொட்டாமல்‌ மிக்க கோபத்தோடு 
சென்று பற்றுகின்‌ ற நாய்களுக்கு உவமையாக்கு “நிலவிய 
விரு. விஷ பொ றிகளினளவுளவே ” “என்‌ அமைத்‌ 
திருத்தல்‌ காண்க. 


ட] 


84 . பற்றுக பற்றற்றான்‌ பற்றினை பப்பற்கைம்‌. 
பற்றுக பற்று விடற்கு: 


(இ-ள்‌) எல்லாப்‌ பொருளையும்‌ ப்ற்றி கின்ற 
பற்றற்ற இறைவன்‌ ஓதிய வீட்டு நெறியை இதுவே 
நன்னெறியென்று மனத்துக்‌ கொள்க? கொண்டு, அதன்‌ 
கண்‌ உபாயத்தை அம்மனத்தாற்‌ கல்பம்‌ விடா துவந்த 
பற்று விடற்கு (எ-ம்‌) இ ரு 
இக்குறட்கருத்தை விறன்மிண்ட நாயனார்‌ புராணத்‌; பட்டம்‌ 


1 


அப்பொற்‌ பயி னிடைவேளாண்‌ குலத்தை i 
விளக்க அவதரித்தார்‌ 
செப்பற்‌ கறிய: பெருஞ்சீர்‌ த்‌9 சிவனார்‌ ( செய்ய 
கழல்பற்றி 
எப்பற்‌ ம்‌ pe எல்லை தெரிய 

வொண்ணாதார்‌ 
மெய்ப்பத்‌ தர்கள்பாற்‌ பரிவுடையார்‌ எம்பி ரானார்‌ 
விறன்மிண்டர்‌. 
என்ற செய்யுளில்‌, சிவனார்‌ செய்ய கழல்பற்றி எப்‌ 
பற்றினையும்‌ அறவெறிந் தார்‌ எனவும்‌, 
மூர்‌ த்தி நாயனார்‌ புராணத்திலே, 
அப்பொற் பதிவாழ்‌ வணிகக்குலத்‌ தான்ற 
தொன்மைச்‌ 
செப்பத்‌ தகு£ீர்க்‌ குடிசெய்தவம்‌ செய்ய வந்தார்‌ 
எப்பற்‌ றினையு மறுத்தேறுகைத்‌ தேறு வார்‌ தாண்‌ 
மெய்ப்பற்‌ றெனப்பற்றி விடாத விருப்பின்‌ மிக்கார்‌. 


என்ற செய்யுளில்‌, * எப்பற்றினையும்‌ அறுத்து ஏறு 
உகைத்து ஏறுவார்தாள்‌ மெய்ப்பற்று எனப்பற்றி 
விடாத விருப்பின்‌ மிக்கார்‌ '' எனவும்‌, 
சண்டேசுர நாயனார்‌ புராண த்‌ இலே, 


56 


மற்ற மனையோன்‌ திருமனைவி வாய்ந்த மரபின்‌ 
வந்துதித்தாள்‌ 

சுற்றம்‌ விரும்பும்‌ இல்வாழ்க்கைத்‌ தொழிலாள்‌ 
உலகில்‌ தவப்புதல்வன்‌ . 

பெற்று விளங்கும்‌ தவஞ்செய்தாள்‌ பெறும்பே 
' நெல்லைப்‌ பயன்பெறுவாள்‌ 

பற்றை யெறியும்‌ பற்றுவரச்‌ சார்பா யுள்ள 

பவித்திரையும்‌. 


என்ற செய்யுளில்‌ “ பற்றையெறியும்‌ பற்றுவர என 
வும்‌ அமைத்திருத்தல்‌ காண்க. பற்றை யெறியும்‌ பற்று 
யாது? என ஆராய்வார்க்கு அது பற்றற்றான்‌ பற்றினைப்‌ 
பற்றி நின்‌ றுசெய்யும்‌ பற்றேயாம்‌ பி பதிப்பது 
காண்க, 


ந 
2 


டை டை 


ஸ்ரீ வெங்கடேஸ்வரர்‌ பிரஸ்‌ ( கும்பகோணம்‌, 


